GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


(Regd . No . TN /CCN /467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs. 2 .40 Paise. 


TAMI 


RAMENTO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


M 


GOVERN 


1 . PRE 


PY . 


DUR 


ADUS 


TRUTH 


UMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


No . 39 ] 


CHENNAI, WEDNESDAY , OCTOBER 2 , 2013 
Purattasi 16 , Vijaya , Thiruvalluvar Aandu - 2044 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION 


Amendments to the Tamil Nadu Electricity Grid Code . 


516 -519 


DTP _ VI-2 ( 39 ) — 1 


[ 515 ] 


516 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS, ETC . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION 


Amendments to the Tamil Nadu Electricity Grid Code 


NOTIFICATION No. TNERC I GC / 13-2 , Dated 12 - 09 - 2013 


(Lr. No. TNERC /DD (L )/F . Notifications/D . No . 1380 / 2013, 19th September 2013) 


No. VI( 2 )/207 /2013. 

In exercise of the powers conferred under Clause (h ) of sub section ( 1) of Section 86 and Clause (zp ) of 
sub - section (2 ) of Section 181 of the Electricity Act, 2003 (Central Act 36 of 2003) and all other powers enabling 
it in this behalf, the Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes the following amendments to 
the Tamil Nadu Electricity Grid Code . 


AMENDMENTS 


In the said Code , in regulation 8 , 
(i) in sub -regulation (3), for Clause (a ), the following shall be substituted, namely : 

" ( a ) SLDC will issue despatch instruction required to regulate all generation and imports from SSGS , IPPs, CPPs and 
Generators based on renewable sources of energy according to the hourly day ahead generation schedule , unless rescheduling 
is required due to unforeseen circumstances. Generation from wind mills shall be scheduled as per the Commission s Intra 
State Availability Based Tariff (ABT) order or regulation in force"; 


( ii ) In sub -regulation (4 ), in Clause (i), for the expression " Scheduling / despatching the generation of all agencies 
including the Utilities, IPPs, NCES (excluding windmills), Co -Generators, etc . connected to the Grid ." , the following 
expression shall be substituted , namely : 


“ Scheduling or despatching the generation of all agencies including the Utilities , IPPs, Generators based on 
renewable sources of energy , Co -Generators, etc . connected to the Grid . ” . 


(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008, 
19th September 2013 . 


S. GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission. 


EXPLANATORY STATEMENT 


Tamil Nadu Electricity Grid Code , 2005 excludes wind mills from scheduling . However , Central Electricity Regulatory 
Commission (Indian Electricity Grid Code ) Regulations , 2010 provides for the scheduling of Wind Energy Generators . To 
ensure stable , secured and economic dispatch of electricity and integrated grid operation , it is proposed to amend the 
Tamil Nadu Electricity Grid Code in line with CERC Regulations . The proposed amendment seeks to give effect to the 
above proposal. 


(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008 , 
19th September 2013. 


S . GUNASEKARAN , 

Secretary, 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


Oct . 2 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


517 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND THE PROVISION AS AMENDED 
Existing provision 

Proposed amendment 

( 2 ) 


( 1 ) 


8 . Scheduling and Despatch - 


8 . Scheduling and Despatch - 


( 1 ) XXXXXXXX 


( 1 ) XXXXXXXX 


(2 ) XXXXXXXX 


( 2 ) XXXXXXXX 


( 3 ) 


- 


( 3 ) The following specific points would be taken into ( 3 ) The following specific points would be taken into 
consideration while preparing and finalising the schedules: consideration while preparing and finalising the schedules :" 
(a ) SLDC will issue despatch instruction required to regulate ( a ) SLDC will issue despatch instruction required to regulate 
all generation and imports from SSGS , IPPs, CPPs and all generation and imports from SSGS, IPPs, CPPs and 
NCES (excluding windmills) according to the hourly day Generators based on renewable sources of energy according 
ahead generation schedule , unless rescheduling is required to the hourly day ahead generation schedule , unless 
due to unforeseen circumstances. 

rescheduling is required due to unforeseen circumstances. 
Generation from wind mills shall be scheduled as per the 
Commission s Intra State Availability Based Tariff ( ABT ) order / 
regulation in force. " 


8 . (4 ) Demarcation of responsibilities 


8 .(4) Demarcation of responsibilities 
(i ) The SLDC shall have the total responsibility for : 


(i ) The SLDC shall have the total responsibility for : 


* Scheduling / despatching the generation of all agencies 
including the Utilities , IPPS , NCES ( excluding windmills ) , 
Co-Generators , etc . connected to the Grid . 


* Scheduling / despatching the generation of all 
agencies including the Utilities, IPPs , Generators based on 
renewable sources of energy , Co- Generators , etc . connected 
to the Grid . 


Chennai- 600 008 , 
19th September 2013 . 


S . GUNASEKARAN , 

Secretary, 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 
( அறிவிக்கை எண் த.மி .ஓ. ஆ ./ மி.க.வி .( G.C.)/ 13 - 2/ 12- 9- 2013 நாளிட்டது .) 


( Lr. No . TNERC/DD(L)IF . Notifications / D . No.1380/2013 , 19th September 2013) 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36/2008 ) 86 ஆம் 
பிரிவின் (1 ) ஆம் உட்பிரிவின் ( h ) கூறின் படி மற்றும் 181 ஆம் பிரிவின் (2 ) ஆம் உட்பிரிவின் (zp ) கூறின்படி வழங்கப்பட்ட 
அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப் பிற அதிகாரங்களையும் செலுத்தி , இதன் 
மூலம் , தமிழ்நாடு மின் கட்டமைப்பு விதித்தொகுப்பிற்கு பின்வரும் திருத்தங்களைச் செய்கிறது . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதித்தொகுப்பில் 8 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் , 


( i ) ( 3 ) ஆம் உள் - ஒழுங்குமுறைவிதியில் , ( a ) கூறுக்குப் பதிலாக பின்வரும் கூறு அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது ,-- 


( அ ) " (a ) மின்பகிர்ந்தனுப்பு மையம் , மாநில சுய மின்உற்பத்தி நிலையம் , தற்சார்பு மின்உற்பத்தியாளர்கள் , சுய உபயோக 
மின்உற்பத்தியாளர்கள் , புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஆதாரமாகக் கொண்ட மின்உற்பத்தியாளர்கள் ஆகியோரிடமிருந்து , 
எதிர்பாராத சூழ்நிலைகளின் பொருட்டு மறுபடியும் திட்டமிடல் தேவைப்பட்டாலன்றி , ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மணி நேரமும் 
மின்உற்பத்தி திட்டமிடலுக்கு இணங்க, மின்உற்பத்தி மற்றும் இறக்குமதிகள் அனைத்தையும் முறைப்படுத்துவதற்கு தேவைப்படும் 
மின் அனுப்புகை ஏவுரையை ஒரு நாள் முன்னதாக வழங்குதல் வேண்டும் . காற்றாலைகளிலிருந்து செய்யப்படும் மின்உற்பத்தி , 

மாநிலத்திற்குள் கிடைக்கக்கூடியது அடிப்படையிலான மின்கட்டண ( ABT ) ஆணை 
ஒழுங்குமுறைவிதியின்படி திட்டமிடப்படுதல் வேண்டும் 


518 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


( i) (4 ) ஆம் உள் - ஒழுங்குமுறைவிதியில், (i) ஆம் கூறில் , " மின்கட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட மின்பணி நிறுவனங்கள், தற்சார்பு 
மின்உற்பத்தியாளர்கள் , ( காற்றாலைகள் நீங்கலாக ) மரபு சாரா எரிசக்தி ஆதாரம் , இணை - மின்உற்பத்தியாளர்கள் முதலியோர்கள் 
உள்ளடங்கலாக அனைத்து முகவாண்மைகளின் மின் உற்பத்தி திட்டமிடல் / மின் அனுப்புகை " என்ற சொற்றொடருக்கு பதிலாக 
பின்வரும் சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" மின்கட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட மின்பணி நிறுவனங்கள் , தற்சார்பு மின்உற்பத்தியாளர்கள் , புதுப்பிக்கத்தக்க 
எரிசக்தி ஆதாரங்களின் அடிப்படையிலான மின்உற்பத்தியாளர்கள் , இணை - மின்உற்பத்தியாளர்கள் முதலியோர் உள்ளடங்கலாக 
அனைத்து முகவாண்மைகளின் மின் உற்பத்தி திட்டமிடல் / மின் அனுப்புகை " 

( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2013 செப்டம்பர் 19 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


விளக்கவுரை 


2005 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்கட்டமைப்பு விதித்தொகுப்பு திட்டமிடுதலிலிருந்து காற்றாலைகளை விலக்கியுள்ளது . 
எனினும் , 2010 ஆம் ஆண்டு மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணைய (இந்திய மின் கட்டமைப்பு விதித்தொகுப்பு ) 
ஒழுங்குமுறைவிதிகள் , காற்றாலை மின்உற்பத்தியாளர்களுக்கான திட்டமிடுதலுக்கு வகை செய்துள்ளது . நிலையாகவும் , 
பாதுகாப்பாகவும் , சிக்கனமாகவும் மின்சாரம் வழங்குவதையும் மற்றும் ஒருங்கிணைந்த மின்கட்டமைப்பு இயக்கத்தையும் உறுதி 
செய்வதற்கு மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணைய ஒழுங்குமுறைவிதிகளின் வழியில் தமிழ்ந 
விதித்தொகுப்பை திருத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது . 


L 


இந்த உத்தேசிக்கப்பட்ட திருத்தம் மேலேயுள்ள உத்தேசத்திட்டத்தை நடைமுறைபடுத்த முனைவுறுகிறது . 

(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2013 செப்டம்பர் 19 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


இருந்துவரும் வகைமுறையையும் திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறையையும் காட்டும் விவர அறிக்கை 
இருந்து வரும் வகைமுறை 

திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறை 


( 2 ) 


8 . மின்உற்பத்தி திட்டமிடலும் மின்சுமைப் பகுப்பும் . 
(1) XXX 


8 . மின்உற்பத்தி திட்டமிடலும் மின்சுமைப் பகுப்பும் . 
(1) XXX 


( 2 ) x x x 


( 2 ) x x x 


( 3 ) இத்திட்டங்களைத் தயாரித்து இறுதி செய்யும்போது ( 3 ) இத்திட்டங்களைத் தயாரித்து இறுதி செய்யும்போது 
பின்வரும் தனிக் குறிப்புகள் பரிசீலனைக்கு எடுத்துக் பின்வரும் தனிக் குறிப்புகள் பரிசீலனைக்கு எடுத்துக் 
கொள்ளப்படவேண்டும் . 

கொள்ளப்படவேண்டும் . 


( a ) மாநில மின்சுமை பகிர்ந்தனுப்பு மையம் , மாநில ( a ) மாநில மின்சுமை பகிர்ந்தனுப்பு மையம் , மாநில 
சுயமின் உற்பத்தி நிலையம் , தற்சார்பு மின் உற்பத்தியாளர்கள் , சுய சுயமின் உற்பத்தி நிலையம் , தற்சார்பு மின் உற்பத்தியாளர்கள் , 
உபயோக மின் உற்பத்தியாளர்கள் , ( காற்றாலைகள் நீங்கலாக ) சுயஉபயோக மின்உற்பத்தியாளர்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி 
மரபுசாரா எரிசக்தி ஆதாரங்கள் ஆகியவற்றிலிருந்து , எதிர்பாராத ஆதாரங்களின் அடிப்படையிலான மின் உற்பத்தியாளர்கள் 
சூழ்நிலைகளின் பொருட்டு தேவைப்படுமாறு மறுபடியும் ஆகியோரிடமிருந்து , எதிர்பாராத சூழ்நிலைகளின் பொருட்டு 
திட்டமிடல் தேவைப்பட்டாலன்றி , ஒரு நாளைக்கு முன்னதாகக் மறுபடியும் திட்டமிடப்படல் தேவைப்பட்டாலன்றி , ஒரு நாளைக்கு 
கொடுக்கப்பட்ட ஒரு மணி நேர இடைவெளியில் மின் உற்பத்தித் ஒவ்வொரு மணி நேரமும் மின்உற்பத்தித் திட்டமிடலுக்கு 


Oct . 2 , 2013] | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


519 


இருந்துவரும் வகைமுறையையும் திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறையையும் காட்டும் விவர அறிக்கை 
இருந்து வரும் வகைமுறை 

திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறை 

( 2 ) 


திட்டமிடலுக்கு இணங்க, மின்உற்பத்தி மற்றும் இறக்குமதிகள் இணங்க, மின் உற்பத்தி மற்றும் இறக்குமதிகள் அனைத்தையும் 
அனைத்தையும் முறைப்படுத்துவதற்குத் தேவைப்படும் முறைப்படுத்துவதற்குத் தேவைப்படும் மின் அனுப்புகை 
மின் அனுப்புகை ஏவுரையை வழங்குதல் வேண்டும் . 

ஏவுரையை ஒரு நாள் முன்னதாக வழங்குதல் வேண்டும் . 
காற்றாலைகளிருந்து செய்யப்படும் மின் உற்பத்தி 
நடைமுறையிலுள்ள ஆணையத்தின் மாநிலத்திற்குள் 
கிடைக்கக்கூடியது அடிப்படையிலான மின்கட்டண ( ABT) 
ஆணை / ஒழுங்குமுறை விதியின்படி திட்டமிடப்படுதல் 

வேண்டும் " 
8 (4 ) பொறுப்புக்களின் பகிர்வு : 

8 (4) பொறுப்புக்களின் பகிர்வு : 
( i ) மாநில மின்சுமை பகிர்ந்தனுப்பு மையம் , மாநில மின்சுமை பகிர்ந்தனுப்பு மையம் , 
பின்வருவனவற்றிற்கு மொத்தமாகப் பொறுப்புடையதாகும் . பின்வருனவற்றிற்கு மொத்தமாகப் பொறுப்புடையதாகும் : 

* மின்கட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட மின்பணி * மின்கட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட , மின்பணி 
நிறுவனங்கள் , தற்சார்பு மின்உற்பத்தியாளர்கள் (காற்றாலைகள் நிறுவனங்கள், தற்சார்பு மின்உற்பத்தியாளர்கள் , புதுப்பிக்கத்தக்க 
நீங்கலாக ) மரபுசாரா எரிசக்தி ஆதாரங்கள் , இணை - எரிசக்தி ஆதாரங்களின் அடிப்படையிலான 
மின்உற்பத்தியாளர்கள் , முதலியோர் உள்ளடங்கலான மின்உற்பத்தியாளர்கள் , இணை - மின்உற்பத்தியாளர்கள் 
அனைத்து முகவாண்மைகளின் மின்உற்பத்தி திட்டமிடல் / முதலியோர் உள்ளடங்கலான அனைத்து முகவாண்மைகளின் 
மின் அனுப்புகை . 

மின்உற்பத்தி திட்டமிடல் / மின் அனுப்புகை . 


சென்னை - 600 008 , 
2013 செப்டம்பர் 19 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


